Kerala Gazette No. 42 dated 28th October, 2014 . 
PART I 


Section iii 


GOVERNO 


RNMENT OF 


பொழை 


OF KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 
திருத்தல் அறிக்கை 

2013 ஆகஸ்ட் 
எண் 7070 / ச . இ . எ . 2 / 2013 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1935 பாத்ரா 


31. 
9. 


2013 ஜூலை 23- ம் தேதியின் 7070 / ச . இ . எ2 / 2013 / சட்ட எண் அறிக்கை 
வாயிலாக 2013 ஜூலை 23 - ம் தேதியின் 2150 எண் கேரள அசாதாரண 
அரசிதழில் வெளியிடப்பட்ட 2013 - ன் கேரள நிதி சட்டத்தின் ( 2013 - ன் 29 ) 
பிரிவு 4- ன் துணைப்பிரிவு (7)- ன் உட்பிரிவு ( இ )- ல் , -- 


( எ ) " (i) என்று வரும் இடங்களிலெல்லாம் " (1 ) என்று வாசிக்கப்பட 
வேண்டும் . 


( பி ) " (ii) மற்றும் “ (iii) " முறையே " (i) " மற்றும் " (ii) என்று 
வாசிக்கப்பட வேண்டும் . 

( சி ) " ( iv ) " என்று வரும் இடங்களிலெல்லாம் “ (11) ” , என்று 
வாசிக்கப்படவேண்டும் . 

( டி ) " (v ) " மற்றும் “ ( vi ) " முறையே “ (i) " மற்றும் “ ( ii ) " என்று 
வாசிக்கப்பட வேண்டும் . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சிறப்பு செயலர் (சட்டம் ) 


விளக்கக் குறிப்பு 
( இது திருத்தத்தின் பகுதியல்ல , எனினும் அதனுடைய பொது நோக்கத்தை 
வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டதாகும் ) . 

2013 ஜூலை 23- ம் தேதியின் 7070 / ச . இ . எ2 / 2013/ சட்ட எண் அறிக்கை 
வாயிலாக 2013 ஜூலை 23- ம் தேதியின் 2150 எண் கேரள அசாதாரண 
அரசிதழில் வெளியிடப்பட்ட 2013- ன் கேரள நிதி சட்டத்தின் 2013- ன் 29) பிரிவு 
4 - ன் துணைப்பிரிவு (7 )- ன் உட்பிரிவு ( இ -யிலும் 1959- ன் கேரள தபால் தலை 
சட்டத்தின் அட்டவணையில் வரிசை எண் 22 - ன் கீழ் உள்ள உட்பிரிவிற்கு 
நிர்ணயிக்கப்பட்ட எண்களில் சில அச்சுப்பதிப்பு அச்சுபிழைகள் ஏற்பட்டுள்ளது . 
இறுதி திருத்தமாக (i ) மற்றும் ( iv ) - ஐ (1 ) மற்றும் (11 ) என்று முறையே 
திருத்தம் செய்யப்பட வேண்டும் . ஒரு திருத்தல் அறிக்கையின் வாயிலாக 
மேற்குறிப்பிட்ட தவறுகளை திருத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது . 

இது மேற்கூறிய நோக்கத்தை நிறை வேற்றும் எண்ணத்துடன் 
ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 


12 


